GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


2021 


OF TAMILN 


TAMIL NADU 


NMENT 


GOVE 


GOVERNMENT GAZETTE 


TH 


tu 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


RIUMPHS 


No. 47 ] 


CHENNAI , WEDNESDAY , NOVEMBER 24 , 2021 

Karthigai 8 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part VI — Section 3 ( b ) 
Notifications issued by Quasi - Government bodies and 

Public Sector undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 


Pages . 


0 


தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவை உறுப்பினர்களாகச் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் 
தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய அறிவிக்கை 


76 


[ 75 ] 


DTP - VI - 3 ( b ) ( 47 ) 


76 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec.3 ( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவை உறுப்பினர்களாகச் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் 

தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய அறிவிக்கை 


சாற்றறிவிக்கை 


( ந.க.எண் .02177 / க 1 / 2021 ) 
No.VI - 3 ( b ) / 29 / 2021 . 

தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்ட விதி அத்தியாயம் III பிரிவு XVIII வகுப்பு II ( 1 ) இன்படி தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்குத் 
தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து கீழ்க்காணும் இருவர் முறையாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் . இவர்களது 

. 
பதவிக்காலம் 13-09-2021 முதல் மூன்றாண்டுகள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் இவற்றுள் எது முந்தியதோ 
அதுவரை பேரவை உறுப்பினர்களாகப் பணியாற்றுவார்கள் . 


உ 


1. திரு . டி.கே.ஜி. நீலமேகம் 

இராமநாதபட் சந்து 
ராஜகோபால சாமி கோயில் தெரு 
தஞ்சாவூர் -613 001 . 
கைபேசி எண் : 94426 30350 . 


சென்னை முகவரி 
" D " பிளாக் , 6 - வது மாடி Qts , 
எண் . " F " சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு 
ஓமந்தூர் அரசினர் தோட்டம் 
சென்னை -600 002 . 


2. திரு . ம . பிரபாகரன் 

எண் . 106 - J3 , வெங்கடேசபுரம் 
பெரம்பலூர் வட்டம் 
பெரம்பலூர் மாவட்டம் -621 212 
கைபேசி எண் : 97866 60160 . 


சென்னை முகவரி 
" D " பிளாக் , 3 - வது மாடி Qts , 
எண் . " D ' சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு 

. 
ஓமந்தூர் அரசினர் தோட்டம் 
சென்னை -600 002 . 


தஞ்சாவூர் , 
2021 நவம்பர் 19 . 


மோ.கோ. கோவைமணி , 
பதிவாளர் ( பொறுப்பு ) . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


